GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


- - 


- 


OFT 


. 


. 


ANMEN 


பங்ட் 


A 


NILA 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TN 


ZGOVEN 


ADU 


நசVA 


TRUTH 


ALONE IN 


PIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 232] 


CHENNAI,WEDNESDAY, AUGUST 14 , 2013 
Aadi 29 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments, etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , கரூர் . 


கரூர் மாவட்டம் , குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் இனுங்கூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி 

நீக்கம் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . எண் . அ2/ 2184/ 2012 ) 


No . VI (2)/155(a -1)/2013 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11ல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் 
ஆய்வாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கரூர் மாவட்டம் , குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் , இனுங்கூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . டி . இளஞ்சியம் என்பவர் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் 
அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சியின் பொது நிர்வாகம் மற்றும் நிதி நிர்வாகம் சீர்கெட காரணமாக 
இருந்ததோடு , ஊராட்சி நிதியில் பெரும் இழப்பினை ஏற்படுத்தியது பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் 
உறுதிபடுத்தப்பட்டதால் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் 
அதிகாரத்தினை தவறாக பயன்படுத்திய இனுங்கூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . டி . இளஞ்சியம் என்பவரை 
இனுங்கூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


DTP - VI - 2 Ex . (232 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கரூர் மாவட்டம் , குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் இனுங்கூர் ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் 

பதவி நீக்கம் பற்றிய அறிவிக்கை . 

( அ2/2184 /2012 ) 


No . VI(2 )/ 155( a -2 )/2013 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 206 உட்பிரிவு 11ல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் 
ஆய்வாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கரூர் மாவட்டம் , குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் , இனுங்கூர் 
ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் திரு . எம் . செல்வராஜ் என்பவர் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் 
அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சியின் பொது நிர்வாகம் மற்றும் நிதி நிர்வாகம் சீர்கெட காரணமாக 
இருந்ததோடு , ஊராட்சி நிதியில் பெரும் இழப்பினை ஏற்படுத்தியது பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் 
உறுதிபடுத்தப்பட்டதால் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் 
என்னும் அதிகாரத்தினை தவறாக பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய இனுங்கூர் 
ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் திரு . எம் . செல்வராஜ் என்பவரை இனுங்கூர் ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்படுகிறது . 


கரூர் , 
2013 ஆகஸ்ட் 13 . 


ச . ஜெயந்தி , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


